ஞானஸ்நானமும்‌, பரீச்த்து ஆவியின்‌ 
அபீஷேகமும்‌, அந்நிய பாஷையும்‌ 


ஆசிரியர்‌ 


மாஸ்டர்‌ நனி. ராபர்ட்‌ டேனியல்‌ 


பதிப்பாசிரியர்‌ 


எஸ்தாயரப்பன்‌ 


நன்கொடை: ரூ.2.50 


_—_____ C8 


அன்ரன்‌ சவ வரில்ல்‌ஃ 


கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான வாசகர்களுக்கு, என்‌ 
இனிய நல்வாழ்த்துக்கள்‌. இந்த சிறிய புத்தகத்தின்‌ 
வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைகிறேன்‌. இன்றும்‌ உலகில்‌ வாழும்‌ 
கோடிக்கணக்கான மக்கள்‌ தம்மை சிருஷ்டித்த 
தேவனை மறந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு 
செவி கொடாமலும்‌, அவரை சேவிக்காமலும்‌, தேவ 
பயமில்லாமலும்‌, நரகத்தை குறித்து பயமில்லாமலும்‌, 
பரலோகத்தை குறித்து ஒரு வாஞ்சையில்லாமலும்‌, 
இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம்‌ பெறாமலும்‌, 
பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகத்தை பெறாமலும்‌, 
தேவனோடு அந்நிய பாஷைகளில்‌ பேசாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. குறிப்பாக கிறிஸ்தவர்கள்‌ என்று 
பெயர்‌ சூட்டப்பட்டவர்களும்‌ தேவ சத்தியத்தை 
அறியாமல்‌ வாழ்கிறவர்களுக்காக ஏசா. 5:13,14 
வசனங்களில்‌ வாசிக்கும்போது “என்‌ ஜனங்கள்‌ 
அறிவில்லாமையினால்‌ சிறைப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. 


_______—— C04 


அதினிமித்தம்‌ பாதாளம்‌ தன்னை விரிவாக்கி தன்‌ 
வாயை ஆவென்று திறந்தது அவர்கள்‌ மகிமையும்‌ 
அவர்கள்‌ திரள்‌ கூட்டமும்‌ அவர்கள்‌ ஆடம்பரமும்‌ 
அவர்களில்‌ களி கூறுகிறவர்களும்‌ அதற்குள்‌ இறங்கிப்‌ 
போவார்கள்‌” என்ற வசனத்தை வாசிக்கும்போது 
எனக்குள்‌ உண்டான ஆத்தும பாரமே இந்த சிறு 
புத்தகமாகிய “ஞானஸ்நானம்‌, பரிசுத்த ஆவியின்‌ 
அபிஷேகம்‌, அந்நிய பாஷைகளை பேசுதல்‌” என்ற 
புத்தகத்தை சத்திய வேத வசனங்களை ஆதாரமாகக்‌ 
கொண்டு எழுத பரிசுத்த ஆவியானவர்‌ தூண்டினார்‌. 
இதை வாசித்து பயன்‌ பெறுங்கள்‌. தேவன்தாமே 
உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதி, கனம்‌ 
மகிமை தேவனுக்கே. 


கிறிஸ்துவின்‌ பணியில்‌ 
பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேனியல்‌ 
பெத்தேல்‌ ஏ.ஜி. ஏலீம்‌ சாலை. 
2வது மெயின்‌ ரோடு, கங்கா நகர்‌, 
பெங்களூர்‌ - 560 032. 

கைபேசி: 98806 96709 


_—_____ யப, ட 


பொருளடக்கம்‌ 


ஞானஸ்நானம்‌ 6 
* ஞானஸ்நானம்‌ என்றால்‌ என்ன? 
*  ஞானஸ்நானத்தின்‌ அவசியமும்‌, 
அதன்‌ நன்மையும்‌ 
* வேதத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ 
பர்சுக்கு ஆவீயானவர்‌ டி 
* பரிசுத்த ஆவியானவரின்‌ சின்னங்கள்‌ 
* பரிசுத்த ஆவியானவர்‌ செய்யும்‌ காரியங்கள்‌ 
* பரிசுத்த ஆவியானவரை நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்ள என்ன செய்ய வேண்டும்‌? 
* பரிசுத்த ஆவியை பெற்ற பின்‌ 
நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 
அந்ந்ய பாலை 28 
* அந்நிய பாஷை பேசுதலின்‌ அவசியமும்‌ 
அதன்‌ மேன்மையும்‌ 


_______ C6 D——_——_—_—_—— 


1. ஞானஸ்நானம்‌ 


“மறைவானவைகள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருக்கே உரியவைகள்‌. வெளிப்படுத்தப்பட்டவை 
களோ, இந்த நியாயப்‌ பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு நமக்கும்‌ நமது பிள்ளை 
களுக்கும்‌ என்றென்றைக்கும்‌ உரியவைகள்‌' - 
உபா 29:29. “வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவ 
ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
மனுஷன்‌ தேறினவனாகவும்‌, எந்த நற்கிரியையும்‌ 
செய்யத்‌ தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக 
அவைகள்‌ உபதேசத்திற்கும்‌ கடிந்து கொள்ளுதலுக்கும்‌, 
சீர்திருத்துதலுக்கும்‌ நீதியை படிப்பிக்குதலுக்கும்‌ 
பிரயோஜனம்‌ உள்ளவைகளாயிருக்கிறது” - 2 தீமோ 
3:16, 17. இந்த வசனங்களில்‌ எழுதியிருக்கிற 
வார்த்தையின்படி நாம்‌ நீதியை படிப்பிக்குதலுக்கும்‌, 
பிரயோஜனமாக முதற்படியாக ஞானஸ்நானம்‌ எடுத்தல்‌ 
தேவ கட்டளையாகும்‌. ஆகையால்‌ “நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, பிதா, குமாரன்‌, 


_--_ C7 > 


பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுங்கள்‌” - மத்‌ 28:19 என்று 
இயேசு சொன்னார்‌. 


இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின்‌ சகல 
மனுஷருடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு இரத்தம்‌ 
சிந்தி சிலுவையில்‌ மரித்து அடக்கம்‌ பண்ணப்பட்டு 
3ஆம்‌ நாள்‌ உயிர்த்தெழுந்தார்‌. ஒரு பாவி மனந்திரும்பி 
இயேசு கிறிஸ்துவை தன்‌ சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ 
கொள்ளும்போது அவனுக்கு உலகத்தின்‌ பாவத்தோடு 
இனி தொடர்பில்லை. தான்‌ உலகத்தின்‌ பாவத்திற்கு 
மரித்து கிறிஸ்துவுக்கு வாழ்பவன்‌ என்பதைக்‌ 
காண்பிக்கும்‌ ஒரு வெளிப்படையான அடையாளமாக 
காணப்படுகிறது ஞானஸ்நானம்‌. 


1. ஞானஸ்நானம்‌ என்றால்‌ என்ன? 


ஞானஸ்நானம்‌ என்ற வார்த்தைக்கு கிரேக்க 

பாஷையில்‌ “பேப்டிசோ' என்று கூறப்படுகிறது. 
தண்ணீரில்‌ அமிழ்த்துவது, தண்ணீரில்‌ மூழ்குவது 
என்று அர்த்தம்‌. 


* தண்ணீர்‌ ஞானஸ்நானம்‌ விருத்தசேதனத்தை 
போன்றது. 

* மறுபடியும்‌ பிறந்த ஒரு நபருடைய அடையாளம்‌ 
ஞானஸ்நானம்‌. 

* மனதில்‌ ஏற்படும்‌ மாறுதலை வெளிப்படுத்து 
வதுதான்‌ ஞானஸ்நானம்‌. 

* கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு 
புதுவாழ்வு வாழ விரும்புவதை குறிக்கிறதுதான்‌ 
ஞானஸ்நானம்‌. 

தண்ணிரில்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவது ஏன்‌? 

எதற்காக? ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்வதினால்‌ 
வரும்‌ ஆசீர்வாதம்‌ என்ன என்பதை அறிய சில வேத 
வசனங்களை கீழே படியுங்கள்‌. 


2. ஞானஸ்நானத்தின்‌ அவசியமும்‌ 


அதன்‌ நன்மையும்‌ 


எபேசியர்‌ 4:5 - ஒரே கர்த்தர்‌, ஒரே ஞானஸ்நானம்‌, 
ஒரே விசுவாசம்‌. 


உ-உ்ூ௱ படுப 


யோ 3:23, அப்‌ 8:25-39, 9:1-12 - தண்ணீரில்‌ 
இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌. 

மத்தேயு 28:18-20 - இது தேவன்‌ மனுஷனுக்கு 
கொடுத்த கட்டளை. 

மத்‌ 15:6 - பாரம்பரியத்தினால்‌ தேவனுடைய 
கட்டளையை அவமாக்கக்‌ கூடாது. 

யோவான்‌ - 14:15-23 - தேவ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து இயேசுவோடு உள்ள அன்பை வெளிப்‌ 
படுத்துவது. 

லூக்கா 3:3, 6, 7 - இயேசு நம்‌ இல்லத்தில்‌ 
நம்‌ இருதயத்தில்‌ வர கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தப்படுத்துவதே ஞானஸ்நானம்‌. 

மத்‌ 3:13-17 - நீதியை நிறைவேற்றுவது 
ஞானஸ்நானம்‌. 

கலாத்தியர்‌ 3:26, 27 - ஞானஸ்நானம்‌ பெறும்போது 
கிறிஸ்துவை தரிசிக்கிறோம்‌. 


கொலோ 3:6,12 - ஞானஸ்நானம்‌ பெறும்போது 
அவரோடு அடக்கம்‌ பண்ணப்படுதலும்‌ அவரோடு 
எழுந்திருப்பதுமாகும்‌. 


1 பேது 3:20,21 - மாமிச அழுக்கை நீக்குதலால்‌ 
தேவனைப்‌ பற்றும்‌ நல்‌ மனசாட்சியின்‌ உடன்‌ 
படிக்கையாக இருக்கிறது ஞானஸ்நானம்‌. 


எபிரேயர்‌ 10:22 - துர்‌ மனச்சாட்சி நீங்க 
சுத்திகரிக்கப்படுவதின்‌ கிரியையே ஞானஸ்நானம்‌. 


ரோமர்‌ 6:3, 6:22 - ஞானஸ்நானத்தின்‌ மூலம்‌ 
கிறிஸ்துவோடு சேர்வதும்‌ உயிர்தெழுதலில்‌ பங்கும்‌ 
கிடைக்கிறது. 

ரோமர்‌ 6:4 - புது ஜீவனுள்ளவர்களாய்‌ நடக்க 
ஞானஸ்நானம்‌ தேவையானது. 

அப்‌ 2:37, 38 - ஞானஸ்நானம்‌ பெற்றால்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ அபிஷேகமும்‌ வல்லமையும்‌, வரங்களும்‌ 
கிடைக்கும்‌. 


.--_ ய) 


யோவான்‌ 3:5 - ஞானஸ்நானம்‌ பெற்றால்‌ 
பரலோகத்தில்‌ பிரவேசிக்கலாம்‌. 

மாற்கு 15:16 - விசுவாசித்து ஞானஸ்நானம்‌ 
பெறுகிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌ . 

லூக்‌ 7:30 - ஞானஸ்நானம்‌ பெறாவிட்டால்‌ கேடு 
உண்டாகும்‌. 

லூக்‌ 7:29 - ஞானஸ்நானம்‌ பெறாவிட்டால்‌ 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு 

ரோமர்‌ 6:3-22. ஞானஸ்நானம்‌ பெற்ற பின்‌ நம்‌ 


சரீர அவயவத்தை அவருக்காக ஒப்புக்கொடுத்து 
சாட்சியாக வாழவேண்டும்‌ 


3. வேதத்தில்‌ ஞானஸ்நானம்‌ ரெற்றவர்கள்‌ 


1 பேதுரு 3:18-22 - நோவாவின்‌ பேழையில்‌ 8 பேர்‌ 
ஜலத்தினால்‌ காக்கப்பட்டனர்‌. 

1 கொரி 10:12 - எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக 
மேகத்தினாலும்‌, சமுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ 


பண்ணப்பட்டார்கள்‌. 


______CTD___—_—_—_— 


மத்‌ - 3:13-17 - இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்‌. 

அப்‌. 2:4 - பேதுருவின்‌ பிரசங்கம்‌ கேட்டு 3000, 
5000 பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. 

அப்‌ - 9:18 - பவுல்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 

யோ. 3:22, 23, 4:1 - இயேசுவும்‌ யோவானும்‌ அநேகம்‌ 
பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்கள்‌. 

அப்‌. 16:14, 15 - இரத்தாம்பரம்‌ விற்கிற ஸ்திரி 
ஞானஸ்நானம்‌ பெற்றாள்‌. 

அப்‌. 8:12, 13- புருஷரும்‌ ஸ்திரிகளும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றனர்‌. 

அப்‌. 8:35-36 - எத்தியோப்பிய மந்திரி 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 

அப்‌. 10:1-48 - இத்தாலிய பட்டணத்தின்‌ நூற்றுக்கு 
அதிபதியாகிய கொர்நெலியும்‌ அவனோடு கூட 
அநேகரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. 


______ டட 


இந்த ஞானஸ்நானத்தை குறித்த வசனங்களைப்‌ 
படித்த அன்பானவர்களே, நீங்கள்‌ இதுவரை பிதா, 
குமாரன்‌, பரிசுத்த ஆவியின்‌ நாமத்தினாலே பாவமன்‌ 
னிப்புக்கு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்நானம்‌ 
பெற்று கிறிஸ்துவோடு சேர்ந்து, கண்ணீர்‌, வேதனை, 
வியாதி, கஷ்டம்‌, துக்கம்‌ இல்லாத எப்பொழுதும்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிற பரலோக ராஜ்ஜியத்தை பெற்றுக்‌ 
கொள்ள  ஆயத்தமாகுங்கள்‌. கர்த்தர்‌ உங்களை 
ஆசிர்வதிப்பார்‌. 


11. பரிசுத்த ஆவியானவர்‌ 


திரியேக தேவனில்‌ ஒருவரான பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஒரு நபர்‌. 


சிருஷ்டிப்பின்‌ நாள்‌ முதல்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்‌. 
“கர்த்தருடைய வார்த்தையினால்‌ வானங்களும்‌ 
அவருடைய வாயின்‌ சுவாசத்தினால்‌ அவைகளின்‌ 
சர்வ சேனைகளும்‌ உண்டாக்கப்பட்டது” - சங்‌ 33:6. 
இந்த வசனத்தில்‌ வரும்‌ “சுவாசம்‌” என்பது “ஆவி” 
என்று அர்த்தம்‌. 

“பூமியானது ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாய்‌ 
இருந்தது. ஆழத்தின்‌ மேல்‌ இருள்‌ இருந்தது. 
தேவ ஆவியானவர்‌, ஜலத்தின்‌ மேல்‌ அசைவாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌” - ஆதி 1:2. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
மூலம்‌ ஒரே நேரத்தில்‌ தேவன்‌ எல்லா இடங்களிலும்‌ 
வியாபித்திருக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ மூலம்‌ 


‘ 


தேவன்‌ அனைத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌. “என்‌ 


_____ ட 


உட்காருதலையும்‌ என்‌ எழுந்திருக்குதலையும்‌ நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌. என்‌ நினைவுகளை தூரத்திலிருந்து 
அறிகிறீர்‌. என்‌ நாவில்‌ சொல்‌ பிறவாததற்கு முன்னே 
அதை எல்லாம்‌ அறிந்திருக்கிறீர்‌. உம்முடைய ஆவிக்கு 
மறைவாக எங்கே போவேன்‌?” சங்‌ - 139:1-7 என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


“வேத வாக்கியங்களெல்லாம்‌ தேவ ஆவியினால்‌ 
அருளப்பட்டிருக்கிறது? - 2 தீமோ 3:16. இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்திலும்‌, போதனையிலும்‌ 
அவரோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர்‌ இயேசு 
வின்‌ முழு ஊழியத்திற்கும்‌ தேவையான வல்லமைக்கு 
காரணமாயிருந்தார்‌.  நசரேயனாகிய இயேசுவை 
தேவன்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌, வல்லமையினாலும்‌, 
அபிஷேகம்‌ பண்ணினார்‌. அப்‌. 10:38இல்‌ இதை 
வாசிக்கலாம்‌. இந்த வசனத்தில்‌ பிதா, குமாரன்‌, 
ஆவியானவர்‌ என்று மூவரும்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 

“கர்த்தருடைய ஆவியானவர்‌ என்‌ மேலிருக்கிறார்‌. 


தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி 
என்னை அபிஷேகம்‌ பண்ணினார்‌. இருதயம்‌ 


நருங்குண்டவர்களை குணமாக்கவும்‌, சிறைப்‌ 
பட்டவர்களுக்கு விடுதலையும்‌, குருடர்களுக்கு 
பார்வையும்‌, கர்த்தருடைய அநுக்கிரக வருஷத்தைப்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌ என்னை அனுப்பினார்‌” என்று 


இயேசு சொன்னதை லூக்கா - 4:18, 19-இல்‌ 

எழுதப்பட்டிருக்கிறது. 

புறா - மத்‌ 3:16 

தண்ணீர்‌ - யோ 7:38, 39 

எண்ணெய்‌ - 1 யோவான்‌ 2:20, அப்‌. 10:38, 
எபி. 1:9 

முத்திரை - எபே 4:30, 2 கொரி 1:22 

காற்று - யோ 3:8, அப்‌ 2:12. 

அச்சாரம்‌ - 2 கொரி 1:22, எபே 1:14 


அக்கினி - அப்‌. 2:1-4, எபி 12:29 


_______C0TD———__—_—_—_— 


2. பரிசுத்த ஆவியரனவர்‌ 
செய்யுங்‌ கரரியங்கள்‌ 


“தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும்‌ 
தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்‌. நாங்களோ 
உலகத்தின்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌ தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து 
புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்‌. ஆவிக்குரிய 
வன்‌ எல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து நிதானிக்கிறான்‌” 
- 1 கொரி 2:11-15. பரிசுத்த ஆவியினால்‌ வரும்‌ 
ஆசீர்வாதங்களை கீழே உள்ள வசனங்களில்‌ 
படியுங்கள்‌. 
எபே, 2:18 - ஒரே ஆவியினாலே 

பிதாவினிடத்தில்‌ சேருகிறோம்‌. 
யோ 3:3-6 - பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை 
மறுபடியும்‌ பிறக்கச்‌ செய்கிறார்‌. 
யோ 16:13 - பரிசுத்த ஆவியானவர்‌ சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ உங்களை 
நடத்துவார்‌. 


யோ 16:6 - நம்‌ பாவத்தைக்‌ குறித்தும்‌, 
நீதியை குறித்தும்‌, வரும்‌ 
நியாயத்‌ தீர்ப்பை குறித்தும்‌ 
கண்டித்து உணர்த்துவார்‌. 

எபே 4:6 - நாம்‌ பாவம்‌ செய்யும்‌ போது 
துக்கப்படுவார்‌. 

2 தெச 2:13, - நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 

1 யோ 1:2 


சங்‌ 143:10, - நம்மை செம்மையான வழியிலே 

ரோ 6:14 நடத்துகிறார்‌. 

யோ 14:16 - நமக்கு தேற்றரவாளனாக 
இருக்கிறார்‌. 

ரோ 8:16 - நாம்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ 
என்று சாட்சி கொடுக்கிறார்‌. 

1 சாமு 10:66 - நம்மை வேறு மனுஷனாக 
மாற்றுவார்‌. 


யாத்‌ 35:10-33 - வேலைகளை யோசித்து 
செய்ய ஞானம்‌ தருகிறார்‌. 


1 கொரி 3:16 - ஆவியானவர்‌ தங்கும்‌ 
ஆலயமாக நம்மை மாற்றுகிறார்‌. 


யோ 14:17 - பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மோடு வாசம்‌ பண்ணுகிறார்‌. 

அப்‌ 8:29 - பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌. 

சங்‌ 51:12 - பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 
உற்சாகம்‌ கொடுக்கிறார்‌. 

எபே 1:17 - ஆவியானவர்‌ நமக்கு 
ஞானமும்‌ தெளிந்த புத்தியும்‌ 
கொடுக்கிறார்‌. 

ரோ 8:26 - நமது பெலவீனங்களில்‌ உதவி 
செய்கிறார்‌. 

ரோ 8:26 - நமக்காக பெருமூச்சோடு 
ஜெபிக்கிறார்‌. 


1 கொரி 12:4-11- நமக்கு ஆவியின்‌ வரங்களை 
கொடுக்கிறார்‌. 


அப்‌. 2:4 - நாம்‌ அந்நிய பாஷைகள்‌ மூலம்‌ 
தேவனோடு பேச உதவி 
செய்கிறார்‌. 

கலா 5:22,23 - நாம்‌ ஆவியின்‌ கனிகள்‌ 
கொடுக்க உதவி செய்கிறார்‌. 

ஏசா 63:11 - ஆவியானவர்‌ நமக்கு 
இளைப்பாறுதல்‌ தருகிறார்‌. 

எபே 2:22 - நாம்‌ தேவனுடைய 
வாசஸ்தலமாக 
கட்டப்படுகிறோம்‌. 

அப்‌. 1:8 - ஆவியானவர்‌ நமக்கு பெலன்‌ 
கொடுக்கிறார்‌. 

அப்‌. 1:8 - நாம்‌ சாட்சியாக வாழ உதவி 
செய்கிறார்‌. 

2 கொரி 3:17 - ஆவியானவர்‌ நமக்கு 
விடுதலை கொடுக்கிறார்‌. 


______ TD 


எபே 4:30 - நாம்‌ மீட்கப்படும்‌ 
நாளுக்கென்று 
முத்திரையாயிருக்கிறார்‌. 

யோ 14:17 - ஆவியானவர்‌ நமக்கு 


சமாதானம்‌ கொடுக்கிறார்‌. 

ரோ 8:11 - நமது சாவுக்கேதுவான 
சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்‌. 

அப்‌. 20:22,23 - நமக்கு வரும்‌ காரியங்களை 
தெரிவிக்கிறார்‌. 

அப்‌. 16:6,7 - நாம்‌ தேவ சித்தம்‌ இல்லாத 
இடங்களுக்கு போகிறதை 
தடுக்கிறார்‌. 

லூக்‌ 4:18 - நாம்‌ ஊழியம்‌ செய்ய உதவி 
செய்கிறார்‌. 

அப்‌ 4:31 - நாம்‌ வேத வசனத்தை 
தைரியமாய்‌ பேச உதவி 
செய்கிறார்‌. 


_______ ட 


இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை 
பரிசுத்த ஆவியானவர்‌ செய்கிறார்‌. பழைய ஏற்பாட்டி 
லும்‌ தேவ ஆவியினால்‌ அநேக பரிசுத்தவான்கள்‌ 
நிரப்பப்பட்டிருந்தார்கள்‌. அபிஷேகிக்கப்பட்டார்கள்‌. 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ குறிப்பிட்ட வேலைகளை 
செய்ய சில குறிப்பிட்ட தேவ மனிதர்கள்‌ மேல்‌ தேவ 
ஆவியானவர்‌ இறங்கினார்‌ என்று வேதத்தில்‌ வாசிக்க 
முடியும்‌. 


* யோசேப்பு - ஆதி 41:38. 

*  பெசலெயேல்‌, - யாத்‌ 35:31-35. 
அகோலியா 

* மோசே - எண்‌ 11:25 


* 70 மூப்பர்கள்‌ - எண்‌ 11:25 


* யோசுவா - எண்‌ 27:18, உபா 34:9, 
* ஒத்னியேல்‌ - நியாதி 3:10 
* கிதியோன்‌ - நியாதி 6:34 


* யெப்தா - நியாதி 11:29. 


_________ டட 


* சிம்சோன்‌ - நியாதி 14:6,19, 15:14 
* சவுல்‌ - 1 சாமு 10:10, 11:6 

* தாவீது - 1 சாமு 16:13 

*  அமாசாய்‌ -1 நாளா 12:18 


* எசேக்கியேல்‌ - எசேக்‌ 2:2,3 3:12,14 


இந்த வசனங்களில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
இவர்கள்‌ மூலம்‌ மேன்மையான காரியங்களை செய்து, 
அவர்களையும்‌, ஜனங்களையும்‌ ஆசீர்வதித்தார்‌. இந்த 
பரிசுத்த்‌ ஆவியானவர்‌ நம்மேலும்‌ ஊறறப்படுவார்‌ 
என்று பழைய ஏற்பாட்டில்‌ வாக்குத்தத்தம்‌ கொடுத்‌ 
திருக்கிறார்‌. “ஊழியக்காரர்‌ மேலும்‌ ஊழியக்காரிகள்‌ 
மேலும்‌ தாகமுள்ள சிறுபிள்ளைகள்‌, வாலிபர்கள்‌, 
வயோதிகர்கள்‌ மேலும்‌ உயர்ந்தவன்‌, தாழ்ந்தவன்‌, 
படித்தவன்‌, படிக்காதவன்‌, பணக்காரர்‌, ஏழை 
என்று ஒன்றும்‌ வித்தியாசமில்லாமல்‌ என்‌ ஆவியை 
அனைவர்‌ மேலும்‌ ஊற்றுவேன்‌” என்று வாக்குத்தத்தம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ - யோவேல்‌ 2:28,29. ஏசா 44:3, 
எசேக்‌ 36:26, 27. 


இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடும்‌, 
தாகத்தோடும்‌, ஒரு மனதோடு காத்திருக்கிறவர்‌ 
களுக்கு கொடுப்பேன்‌ என்று வாக்குத்தத்தம்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கிறது - மத்‌ 31:11. யோ 1:33, அப்‌ 1:1-5, 
லூக்‌.11:13, லூக்‌ 24:49. 


3. பரிசுத்த ஆவிராரனவரை நாம்‌ ரெற்றுக்‌ 


கொள்ள நரம்‌ என்ன செய்யப வேண்டும்‌? 


1 யோ 1:7 - நாம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தால்‌ நாம்‌ 
சுத்திகரிக்கப்பட வேண்டும்‌. 

யோ 14:23 - நாம்‌ அவரில்‌ அன்பாயிருந்து 
அவருடைய வசனத்தைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. 

மத்‌ 3:11 - நாம்‌ மனந்திரும்புதலுக்கான 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌. 

அப்‌. 8:16 - பரிசுத்த ஆவியை பெற்றுக்‌ 
கொள்ள ஜெபிக்க வேண்டும்‌. 


_______ மட 


ஏசா 44:3 - பரிசுத்த ஆவியை பெற்றுக்‌ 
கொள்ள நமக்கு தாகமும்‌ 
விருப்பமும்‌ வேண்டும்‌. 

அப்‌ 10:14 - நாம்‌ தேவ வசனத்தை 
வாஞ்சையோடு கேட்க 
வேண்டும்‌. 

யோவா 7:38 - நமக்கு விசுவாசம்‌ வேண்டும்‌. 

அப்‌ 1:5 - அவர்‌ வார்த்தையின்படி 
கீழ்ப்படிந்து காத்திருக்க 
வேண்டும்‌. 


4. நாம்‌ பரிசுத்த ஆவியை பெற்றபின்‌ என்ன 


செய்ப வேண்டும்‌? 


ரோமர்‌ 8:13 - நாம்‌ ஆவியினால்‌ சரீரத்தின்‌ 
செய்கைகளை அழிக்க 
வேண்டும்‌. 

1 தெச 1:6 - நாம்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 


சந்தோஷத்தோடே 


திருவசனத்தை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


ரோம 6:14 - நாம்‌ ஆவியானவரால்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌. 

கலா 5:22,23 - நம்மில்‌ ஆவியின்‌ கனிகள்‌ 
காணப்பட வேண்டும்‌. 


1 கொரி 14:15 - நாம்‌ ஆவியோடு பாட 


வேண்டும்‌. 

யோ 4:24 - நாம்‌ ஆவியினாலே 
ஆராதனை செய்ய வேண்டும்‌. 

எபே 6:16 - நாம்‌ ஆவியிலே ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. 

அப்‌ 7:55 - நமக்கு ஆவியின்‌ நிறைவு 
வேண்டும்‌. 

மத்‌ 12:31 - நாம்‌ ஆவியானவருக்கு 


விரோதமாய்‌ பேசக்‌ கூடாது. 


அப்‌. 5:3 - நாம்‌ ஆவியானவரிடம்‌ பொய்‌ 
சொல்லக்‌ கூடாது. 


_-_ மாட 


ஏசா 63:10 - நாம்‌ பரிசுத்த ஆவியானவரை 
விசனப்படுத்தக்‌ கூடாது. 


1 கொரி 5:19 - நாம்‌ ஆவியை அவித்துப்‌ 
போடக்‌ கூடாது. 


அப்‌ 1:8 - நாம்‌ சாட்சியாக வாழ 
வேண்டும்‌. 
நாம்‌ பரிசுத்தஆவியானவரை பெற்ற பின்‌ பாவம்‌ 
செய்தால்‌ தண்டனை கிடைக்கும்‌. சாபம்‌ வரும்‌. 
“கொடிதான தண்டனைக்கும்‌, ஆக்கினைக்குப்‌ பாத்திர 
வானாயிருப்பார்கள்‌” - அப்‌ 5:1-11, எபி 6:4-8, எபி 
10:25-30. இந்த வசனங்களைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. 


V. அந்நிய பாஷை 


ஒருவர்‌ மனந்திரும்பி பிதா குமாரன்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம்‌ பெற்று 
வாஞ்சையோடு ஜெபிக்கும்போது, பரிசுத்த ஆவியான 
வரின்‌ அபிஷேகத்தை பெற்றுக்‌ கொள்ளும்போது 
உடனடியாக வெளிப்படையான அடையாளமாக ஒரு 
போதும்‌ கற்றிராத புது மொழியாக அந்நிய பாஷையை 
பரிசுத்த ஆவியானவர்‌ தருகிறார்‌. இது ஒரு ஜெப 
மொழியாக கொடுக்கப்படுகிறது. 


“அந்நிய பாஷையினாலும்‌, இந்த ஜனத்தோடே 
பேசுவார்‌” - ஏசா 28:11. அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ 
புத்தகத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியின்‌ 
அபிஷேகத்தைப்‌ பெற்ற அனைவரும்‌ அந்நிய பாஷை 
களை பேசினதாக பார்க்க முடியும்‌. ஆவியானவர்‌ 
தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு 
பாஷைகளிலே பேசினார்கள்‌. அவர்கள்‌ பல 
பாஷைகளைப்‌ பேசினார்கள்‌. “பரிசுத்த ஆவி அவர்கள்‌ 
மேல்‌ வந்தார்‌. அப்பொழுது அவர்கள்‌ அந்நிய 


பாஷைகளைப்‌ பேசி தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌” 
- அப்‌ 2:1-4. அப்‌ 10:44-46, அப்‌ 19:6. பரிசுத்த 
ஆவியின்‌ அபிஷேகம்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ போது 
அந்நிய பாஷையை நம்‌ நாவிலே அவர்‌ கொடுப்பார்‌. 
“அந்நிய பாஷை பேசுதல்‌ அபிஷேகம்‌ பெற்றதற்கு 
அடையாளமாகவும்‌, அந்நிய பாஷை வரமாகவும்‌, 
கொடுக்கப்பட்டிருக்கிறது” - மாற்‌ 16:17, 1 கொரி 
12:10,30. இந்த வசனங்களை படித்துப்‌ பாருங்கள்‌. 


அந்நிய மரை ரோசுகலின்‌ மேன்மை 


அப்‌ 2:1-12 - அந்நிய பாஷையினால்‌ 
தேவனுடைய 
மகத்துவங்களை பேசுவது. 

அப்‌. 10:45 - அந்நிய பாஷை பேசி தேவனை 
புகழுகிறது. 

அப்‌. 19:6 - அந்நிய பாஷை பேசினால்‌ 


தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
வெளிப்படும்‌. 


1 கொரி 14:2 - அந்நிய பாஷை தேவனோடு 
நேரடியாய்‌ பேசுவது. 


1 கொரி 14:2 - அந்நிய பாஷை தேவனோடு 
இரகசியங்களைப்‌ பேசுவது. 


1 கொரி 14:4 - அந்நிய பாஷை பேசும்போது 
தனக்கு பக்தி விருத்தி 
உண்டாகிறது. 

1 கொரி 14:14 - அந்நிய பாஷை ஒரு ஜெப 
பாஷை. 


1 கொரி 14:15 - அந்நிய பாஷையினால்‌ 
ஆவியோடு பாடுவது 
இவைகள்‌ அந்நிய பாஷை 
பேசுதலில்‌ மேன்மையான 
காரியங்கள்‌. 


1 கொரி 14:5 - அந்நிய பாஷை பேச 
விரும்புங்கள்‌ 
1 கொரி 14:39 - அந்நிய பாஷைகளைப்‌ 


பேசுவதற்கு தடை 
பண்ணாதிருங்கள்‌. 


______ GD 


இதை வாசித்த தேவ பிள்ளைகளே, மூழ்கி 
ஞானஸ்நானம்‌ பெறாதவர்கள்‌ சீக்கிரமாய்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. பரிசுத்த 
ஆவியைப்‌ பெற்றுக்‌ கொள்ளாதவர்கள்‌ சீக்கிரமாய்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. அந்நிய பாஷையினால்‌ 
தேவனோடு பேசாதவர்கள்‌ சீக்கிரமாய்‌ அந்நிய 
பாஷைகளை பேசி தேவனோடு உறவாடுங்கள்‌. 
இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய்‌ வரப்‌ போகிறார்‌. 
அவர்‌ வருகையில்‌ ஆயத்தப்படுங்கள்‌. அநேகரை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌. தேவன்‌ தாமே உங்களை 
ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. 


